குர்ஆனீல்ருந்து சேர்ந்தெருக்கப்பட்ட 
மாந்த்தனைகள்‌ 

1. எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு 
இவ்வுலகில்‌ நற்பாக்கி யங்களைத்‌ 
தந்தருள்வாயாக! மறுமையிலும்‌ 
நற்பாக்கியங்களைத்‌ தந்தருள்வாயாக! 
இன்னும்‌ எங்களை (நரக) நெருப்பின்‌ 
வேதனையிலிருந்தும்‌ காத்தருள்வாயாக! 2:201 

2. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ மறந்து 
விட்டாலோ, அல்லது தவறிழைத்து விட்டாலோ 
எங்களைக்‌ குற்றம்‌ பிடிக்காதிருப்பாயாக! 
எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு முன்‌ 
சென்றோர்‌ மீது சுமத்திய சுமையை போன்று 
எங்கள்‌ மீது சுமத்தாதிருப்பாயாக! எங்கள்‌ 
இறைவனே! எங்கள்‌  சக்திக்கப்பாற்பட்ட 
(எங்களால்‌ தாங்க முடியாத) சுமையை எங்கள்‌ 
மீது சுமத்தாதி ருப்பாயாக! எங்கள்‌ பாவங்களை 
நீக்கிப்‌  பொறுத்தருள்வாயாக! எங்களை 
மன்னித்தருள்வாயாக! எங்கள்‌ மீது கருணை 


www.islamkalvi.com 14 


புரிவாயாக! நீயே எங்கள்‌ பாதுகாவலன்‌, 
காஃபிரான கூட்டத்தாரின்‌ மீது (நாங்கள்‌ 
வெற்றியடைய) எங்களுக்கு உதவி 
செய்தருள்வாயாக! 2:286 

3. எங்கள்‌ இறைவனே! நீ எங்களுக்கு நேர்‌ 
வழியைக்‌ காட்டியபின்‌ எங்கள்‌ இதயங்களை 
(அதிலிருந்து) தடம்புறளச்‌ செய்து விடாதே! 
இன்னும்‌ நீ உன்‌ புறத்திலிருந்து எங்களுக்கு 
(ரஹ்மத்‌ என்னும்‌) அருளை அளிப்பாயாக! 
நிச்சயமாக நீயே பெருங்‌ 
கொடையாளனாவாய்‌! 3:8 

4. எங்கள்‌ இறைவனே! நிச்சயமாக நாங்கள்‌ 
(உன்‌ மீது) நம்பிக்கை கொண்டோம்‌, 
எங்களுக்காக எங்கள்‌ பாவங்களை 
மன்னித்தருள்வாயாக! (நரக) நெருப்பின்‌ 
வேதனையிலிருந்து எங்களைக்‌ 
காப்பாற்றுவாயாக! 3:16 


5. என்‌ இறைவனே! உன்னிடமிருந்து 
எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியைக்‌ 


www_.islamkalvi.com 15 


கொடுத்தருள்வாயாக! நிச்சயமாக நீ 
பிரார்த்தனையைச்‌ செவிமடுத்தருள்வோனாக 
இருக்கின்றாய்‌. 3:38 

6. எங்கள்‌ இறைவனே! எங்கள்‌ 
பாவங்களையும்‌ எங்கள்‌ காரியங்களில்‌ 
நாங்கள்‌ வரம்பு மீறிச்‌ செய்தவற்றையும்‌ 
மன்னித்தருள்வாயாக! எங்கள்‌ பாதங்களை 
உறுதியாய்‌ இருக்கச்‌ செய்வாயாக! 
காஃபிர்களின்‌ கூட்டத்தாருக்கு எதிராக 
எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. 3:147 

7. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ (இவ்‌ 
வேதத்தின்‌ மீது) நம்பிக்கை கொண்டோம்‌. 
எனவே, (இவ்வேதம்‌ சத்தியமானது என்று,) 
சாட்சி சொல்வோருடன்‌ எங்களையும்‌ நீ பதிவு 
செய்து கொள்வாயாக! 5:83 

8. எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு 
நாங்களே தீங்கிழைத்துக்‌ கொண்டோம்‌ - நீ 
எங்களை மன்னித்துக்‌ கிருபை 
செய்யாவிட்டால்‌, நிச்சயமாக நாங்கள்‌ 


www_.islamkalvi.com 16 


நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம்‌ 7:23 

9. நாங்கள்‌ அல்லாஹ்வையே பூரணமாக 
நம்பி (அவனிடமே எங்கள்‌ காரியங்களை 
ஒப்படைத்த)க்‌ கொண்டோம்‌, எங்கள்‌ 
இறைவனே! அநியாயம்‌ செய்யும்‌ மக்களின்‌ 
சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே! 
10:85 


10. எங்கள்‌ இறைவனே! இந்த 
காஃபிர்களான மக்களிடமிருந்து உன்‌ 
அருளினால்‌ எங்களை நீ காப்பாற்றுவாயாக! 
10:86 

11. என்‌ இறைவனே! எனக்கு எதை பற்றி 
ஞானம்‌ இல்லையோ அதை உன்னிடத்திலே 
கேட்பதை விட்டும்‌ உன்னிடம்‌ நான்‌ பாதுகாப்பு 
தேடுகிறேன்‌, நீ என்னை மன்னித்து எனக்கு 
அருள்‌ புரியவில்லையானால்‌ நஷ்ட 
மடைந்தோரில்‌ நான்‌ ஆகிவிடுவேன்‌. 11:47 


12. என்‌ இறைவனே! தொழுகையை 
நிலைநிறுத்துவோராக என்னையும்‌, 


www.islamkalvi.com 17 


என்னுடைய சந்ததியிலுள்ளோரையும்‌ 
ஆக்குவாயாக! எங்கள்‌ இறைவனே! 
என்னுடைய  பிரார்த்தனையையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்வாயாக! 14:40 

13. எங்கள்‌ இறைவனே! என்னையும்‌, என்‌ 
பெற்றோர்களையும்‌, முஃமின்களையும்‌ கேள்வி 
கணக்குக்‌ கேட்கும்‌ (மறுமை; நாளில்‌ 
மன்னிப்பாயாக!. 14:41 

14. எங்கள்‌ இறைவனே! நீ உன்னிடமிருந்து 
எமக்கு அருளை வழங்கி, எமது காரியத்தில்‌ 
நேர்வழியை எமக்கு எளிதாக்கி 
தந்தருள்வாயாக! 18:10 

15. என்‌ இறைவனே! கல்வி ஞானத்தை 
எனக்கு அதி கப்படுத்துவாயாக! 20:114 

16. என்‌ இறைவனே! நீ என்னை 
(சந்ததியில்லாமல்‌) ஒற்றையாக விட்டு விடாதே! 
நீயே வாரிசுரிமை கொள்வோரில்‌ மிக்க 
மேலானவன்‌. 21:89 


17. என்‌ இறைவனே! ஷைத்தானின்‌ 


www_.islamkalvi.com 18 


தூண்டுதல்களிலிருந்து உன்னிடத்தில்‌ நான்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. 23:97 

18. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ உன்‌ மீது 
ஈமான்‌ கொண்டு விட்டோம்‌, நீ எங்கள்‌ 
குற்றங்களை மன்னித்து, எங்கள்‌ மீது கிருபை 
செய்வாயாக! கிருபையாளர்களிலெல்லாம்‌ 
நீ யே மிகச்சிறந்தவன்‌. 23:109 


19. என்‌ இறைவனே! நீ என்னை 
மன்னித்துக்‌ கிருபை செய்வாயாக! நீ தான்‌ 
கிருபையாளர்களிலெல்லாம்‌ மிக்க 
மேலானவன்‌. 23:118 

20. எங்கள்‌ இறைவனே! எங்களைவிட்டும்‌ 
நரகத்தின்‌ வேதனையைத்‌ திருப்புவாயாக! 
நிச்சயமாக அதன்‌ வேதனை 
நிரந்தரமானதாகும்‌. 25:65 

21. எங்கள்‌ இறைவனே! எங்கள்‌ 
மனைவியரிடமும்‌, எங்கள்‌ சந்ததியரிடமும்‌ 
இருந்து எங்களுக்குக்‌ கண்குளிர்ச்சியை 
அளிப்பாயாக! இன்னும்‌ 


www_.islamkalvi.com 19 


பயபக்தி யுடையவர்களுக்கு எங்களை இமாமாக 
(வழிகாட்டியாக) ஆக்கி யருள்வாயாக!. 25:74 

22. என்‌ இறைவனே! நீ எனக்கு ஞானத்தை 
அளிப்பாயாக. மேலும்‌, ஸாலிஹானவர்களுடன்‌ 
(நல்லவர்களுடன்‌) என்னைச்‌ சேர்த்து 
வைப்பாயாக! 26:83 

23. இன்னும்‌, பின்‌ வருபவர்களில்‌ எனக்கு நீ 
நற்பெயரை ஏற்படுத்துவாயாக! 26:84 

24. இன்னும்‌, பாக்கியம்‌ நிறைந்த 
சுவனபதியின்‌ வாரி சுக்காரர்களில்‌ 
(ஒருவனாக) என்னை ஆக்கி வைப்பாயாக! 
26:85 

25. இன்னும்‌ (மனிதர்கள்‌ உயிர்‌ கொடுத்து) 
எழுப்பப்படும்‌ நாளில்‌ என்னை நீ இழிவு 
படுத்தாதி ருப்பாயாக! 26:87 

26. என்‌ இறைவனே! நீ என்‌ மீதும்‌, என்‌ 
பெற்றோர்‌ மீதும்‌ புரிந்துள்ள உன்‌ 
அருட்கொடைகளுக்காக, நான்‌ நன்றி 
செலுத்தவும்‌, நீ பொருந்திக்‌ கொள்ளும்‌ 


www.islamkalvi.com 20 


விதத்தில்‌ நான்‌ நன்மைகள்‌ செய்யவும்‌, எனக்கு 
அருள்‌ செய்வாயாக! இன்னும்‌ உம்‌ 
கிருபையைக்‌ கொண்டு என்னை உன்னுடைய 
நல்லடியார்களில்‌ சேர்த்தருள்வாயாக! 27:19 

27. என்‌ இறைவனே! நிச்சயமாக நான்‌ என்‌ 
ஆத்மாவுக்கே அநியாயம்‌ செய்து விட்டேன்‌, 
ஆகவே, நீ என்னை மன்னிப்பாயாக! 28:16 

28. என்‌ இறைவனே! நல்லவர்களிலிருந்து நீ 
எனக்கு (குழந்தையை) தந்தருள்வாயாக. 
37100 

29. என்‌ இறைவனே! நீ என்‌ மீதும்‌, என்‌ 
பெற்றோர்‌ மீதும்‌ புரிந்த நிஃமத்துக்காக, 
(அருட்‌ கொடைகளுக்காக) நன்றி செலுத்தவும்‌, 
உன்னுடைய திருப்தியை அடையக்‌ கூடிய 
ஸாலிஹான நல்‌ அமல்களைச்‌ செய்யவும்‌ 
எனக்கு அருள்‌ பாலிப்பாயாக! எனக்கு 


என்னுடைய சந்ததியையும்‌ 
ஸாலிஹானவர்களாக (நல்லது 
செய்பவர்களாக) சீர்படுத்தியருள்வாயாக! 


www_.islamkalvi.com 21 


நிச்சயமாக நான்‌ தவ்பா செய்து (உன்பக்கம்‌ 
திரும்பி) விட்டேன்‌. இன்னும்‌ நிச்சயமாக நான்‌ 
முஸ்லிம்களில்‌ ஒருவனாக (உனக்கு முற்றிலும்‌ 
வழிப்பட்டவனாக) இருக்கின்றேன்‌. 46:15 

30. எங்கள்‌ இறைவனே! எங்களையும்‌, 
விசுவாசம்‌ கொள்வதில்‌ எங்களை முந்தி விட்ட 
எங்களுடைய சகோதரர்களையும்‌ 
மன்னித்தருள்வாயாக! ஈமான்‌ 
கொண்டவர்களைப்‌ பற்றி எங்களுடைய 
இதயங்களில்‌ வெறுப்பை ஆக்காதி ருப்பாயாக! 
எங்கள்‌ இறைவனே! நிச்சயமாக நீ மிக்க 
இரக்கமுடையவன்‌; மிக்க கருணையுடையவன்‌. 
59:10 

31. எங்கள்‌ இறைவனே! காஃபிர்களுக்கு, 
எங்களைச்‌ சோதனை(ப்‌ பொருள்‌) ஆத 
ஆக்கி விடாதே! எங்கள்‌ இறைவனே! 
எங்களுக்கு மன்னிப்பும்‌ அருள்வாயாக! 
நிச்சயமாக நீ (யாவரையும்‌) மிகைத்தவன்‌ 
ஞானம்‌ மிக்கவன்‌. 60:5 


www.islamkalvi.com 22 


32. எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு, 
எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி 
வைப்பாயாக! எங்களுக்கு மன்னிப்பும்‌ 
அருள்வாயாக! நிச்சயமாக நீ எல்லாப்‌ 
பொருட்கள்‌ மீ தும்‌ பேராற்றலுடையவன்‌. 66:8 

33. என்‌ இறைவனே! எனக்கும்‌, என்‌ 
பெற்றோருக்கும்‌, என்‌ வீட்டில்‌ 
நம்பிக்கையாளர்களாகப்‌ பிரவேசித்தவர்‌ 
களுக்கும்‌, முஃமினான ஆண்களுக்கும்‌, 
முஃமினான பெண்களுக்கும்‌, நீ 
மன்னிப்பளிப்பாயாக! மேலும்‌, இந்த 
அநியாயக்காரர்களுக்கு அழிவையேயல்லாது 
(வேறு எதையும்‌) நீ அதிகரிக்காதே. 71:28 


25059 HE HE OSE 


www.islamkalvi.com 23 


நப9மரழி$9ரந்து 8தர்ந்தெருக்கப்பட்ட 
மாந்த்தனைகள்‌ 


1 யா அல்லாஹ்‌! எனது மார்க்கத்திலும்‌ 
எனது உலக வாழ்விலும்‌ எனது குடும்பத்திலும்‌ 
எனது செல்வத்திலும்‌ மன்னிப்பையும்‌ 
நலனையும்‌ நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. 
யாஅல்லாஹ்‌! என்னுடைய குறைகளை 
மறைப்பாயாக! யாஅல்லாஹ்‌! என்‌ அச்சங்களை 
அகற்றி எனக்கு அமைதியைத்‌ 
தந்தருள்வாயாக! யாஅல்லாஹ்‌! எனக்கு 
முன்னாலிருந்தும்‌ பின்னாலிருந்தும்‌ எனது 
வலது புறமிருந்தும்‌ இடது புறமிருந்தும்‌ எனக்கு 


மேலிருந்தும்‌ எனக்குப்‌ பாதுகாப்பு 
அளிப்பாயாக! எனக்கு கீழ்புறத்திலிருந்து 
நான்‌ எதிர்பாராத விதமாகக்‌ 
கொல்லப்படுவதை உன்‌ வல்லமையைக்‌ 


கொண்டு நான்‌ உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகின்றேன்‌. (அபூதாவூத்‌) 


2. யாஅல்லாஹ்‌! எனது உடலில்‌ நலனை 


www.islamkalvi.com 24 


(ஆரோக்கியத்தை)த்‌ தந்தருள்வாயாக! 
யாஅல்லாஹ்‌! எனது செவிப்புலனில்‌ நலனை 


(ஆரோக்கியத்தை)த்‌ தந்தருள்வாயாக! 
யாஅல்லாஹ்‌! எனது பார்வையில்‌ நலனை 
(ஆரோக்கியத்தை)த்‌ தந்தருள்வாயாக! 


யாஅல்லாஹ்‌! வணக்கத்திற்குரிய இறைவன்‌ 
உன்னைத்‌ தவிர (வேறு) யாருமில்லை. 
(அபூதாவூத்‌) 

3. யா அல்லாஹ்‌! இறைநிராகரிப்பை விட்டும்‌ 
வறுமையை விட்டும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. யா அல்லாஹ்‌! 
மண்ணறையின்‌ வேதனையை விட்டும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகி ன்றேன்‌. 
வணக்கத்தி ற்குரிய இறைவன்‌ உன்னைத்தவிர 
வேறு யாருமில்லை. (அபூதாவூத்‌) 

4. யா அல்லாஹ்‌! நீயே என்‌ இரட்சகன்‌! 
வணக்கத்தி ற்குரிய இறைவன்‌ உன்னைத்தவிர 
வேறு யாருமில்லை. நீயே என்னைப்‌ 
படைத்தாய்‌. நான்‌ உன்னுடைய அடிமை. நான்‌ 


www.islamkalvi.com 25 


என்னால்‌ முடிந்த அளவிற்கு உனது 
உடன்படிக்கை மற்றும்‌ வாக்குறுதியின்‌ மீது 
நிலைத்தி ருக்கின்றேன்‌. நான்‌ செய்த சகல 
தீமையைவிட்டும்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகி ன்றேன்‌. நீ எனக்களித்த 
அருட்கொடைகளைக்‌ கொண்டு உன்பக்கமே 


நான்‌ மீளுகின்றேன்‌. இன்னும்‌ என்னுடைய 
பாவங்களை (மனமாற) ஒப்புக்‌ கொள்கின்றேன்‌. 
எனவே, என்னை நீ மன்னித்தருள்வாயாக! 
உன்னைத்‌ தவிர வேறு யாரும்‌ பாவங்களை 
மன்னிக்க முடியாது. (புகாரீ ) 

5. யா அல்லாஹ்‌! கவலை, துயரம்‌, இயலாமை, 
சோம்பல்‌, கஞ்சத்தனம்‌, கோழைத்தனம்‌, 
கடனின்‌ சுமை மற்றும்‌ மனிதனின்‌ ஆதிக்கம்‌ 
அனைத்தை விட்டும்‌ நிச்சயம்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. (புகாரீ ) 

6. யா அல்லாஹ்‌! இந்த பகலின்‌ 
ஆரம்பத்தைச்‌ சீர்திருத்தம்‌ உள்ளதாகவும்‌ 
அதன்‌ நடுவை வெற்றியுள்ளதாகவும்‌ அதன்‌ 


www.islamkalvi.com 26 


கடைசியை லாபம்‌ உள்ளதாகவும்‌ 
ஆக்கியருள்வாயாக! 
அருளாளர்களுக்கெல்லாம்‌ அருளாளனே! 
உலக நலவையும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கி ன்றேன்‌. (முஸன்னஃப்‌ இப்னு 
அபீஷைபா) 

7. விதியை பொருந்திக்‌ கொள்ளும்‌ 
தன்மையையும்‌ மரணத்திற்குப்‌ பின்‌ குளிர்ந்த 
(சொர்க்க) வாழ்வையும்‌, வழிகெடுக்கும்‌ 
குழப்பத்திலும்‌ தீய விளைவைத்தரும்‌ 
செயலிலும்‌ ஈடுபட்டுவிடாது உன்னைச்‌ 
சந்திப்பதின்‌ ஆசையையும்‌ உன்‌ 
திருமுகத்தைப்‌ பார்ப்பதில்‌ அடையும்‌ 
பேரின்பத்தையும்‌ நிச்சயம்‌ நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கின்றேன்‌. நான்‌ யாருக்கும்‌ அநியாயம்‌ 
செய்வதிலிருந்தும்‌ அல்லது யாராவது எனக்கு 
அநியாயம்‌ செய்வதிலிருந்தும்‌ அல்லது நான்‌ 
அத்துமீ றுவதிலிருந்தும்‌ அல்லது யாராவது 
என்மீது அத்துமீறுவதிலிருந்தும்‌ அல்லது 
மன்னிக்கப்படாத தவறு மற்றும்‌ 


www_.islamkalvi.com 27 


பாவத்தி லிருந்தும்‌ நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகின்றேன்‌. (தப்ரானி) 


8. யா அல்லாஹ்‌! கஞ்சத்தனத்தி லிருந்து 
உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌, 
இன்னும்‌ கோழைத்தனத்தி லிருந்தும்‌ 
உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌, 
இன்னும்‌ தள்ளாத முதுமை வரை உயிர்‌ 
வாழ்வதிலிருந்து உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ 
தேடுகி ன்றேன்‌. உலகத்தின்‌ 
குழப்பத்தி லிருந்தும்‌ உன்னிடம்‌ நான்‌ 
பாதுகாவல்‌ தேடுகி ன்றேன்‌, கப்ருடைய 
வேதனையிலிருந்தும்‌ உன்னிடம்‌ நான்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. (புகாரீ ) 

9. யா அல்லாஹ்‌! நல்‌ அமல்கள்‌ மற்றும்‌ 
நற்குணங்களின்‌ பக்கம்‌ உன்னைத்‌ தவிர வேறு 
யாரும்‌ நேர்வழி காட்டமுடியாதே, அத்தகைய 
நல்‌ அமல்கள்‌ மற்றும்‌ நற்குணங்களின்‌ பக்கம்‌ 
எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக! கெட்ட 
அமல்கள்‌ மற்றும்‌ கெட்ட குணங்களிலிருந்து 


www.islamkalvi.com 28 


உன்னைத்தவிர (வேறு) யாரும்‌ என்னை 
பாதுகாக்க முடியாதே, அத்தகைய கெட்ட 
செயல்கள்‌ மற்றும்‌ கெட்ட குணங்களிலிருந்தும்‌ 
என்னை (தடுத்து) பாதுகாப்பாயாக! (திர்மிதி) 

10. யா அல்லாஹ்‌! என்‌ மார்க்கத்தை எனக்கு 
நீ சீர்படுத்துவாயாக! என்‌ வீட்டை எனக்கு நீ 
விஸ்தீ ரணப்படுத்துவாயாக! என்‌ உணவில்‌ நீ 
அருள்புரிவாயாக!. (மஜ்மஃ ஸவாயித்‌) 

11. யா அல்லாஹ்‌! என்‌ உள்ளத்தில்‌ 
இறையச்சத்தை ஏற்படுத்துவாயாக! இன்னும்‌ 
அதனைத்‌ தூய்மைப்‌ படுத்துவாயாக! நீயே 
அதனைத்‌ தூய்மைப்‌ படுத்துபவர்களில்‌ மிகச்‌ 
சிறந்தவன்‌! அதனுடைய பொறுப்பாளனும்‌ 
தலைவனும்‌ நீயே! யா அல்லாஹ்‌! பிரயோஜனம்‌ 
இல்லாத அறிவு, பயப்படாத உள்ளம்‌, 
திருப்தியடையாத மனம்‌ மற்றும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படாத பிரார்த்தனையிலிருந்தும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகி ன்றேன்‌. 
(முஸ்லிம்‌) 


www.islamkalvi.com 29 


12. யா அல்லாஹ்‌! நான்‌ செய்த மற்றும்‌ 
செய்யாத கெட்ட செயல்களிலிருந்து 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகி ன்றேன்‌. 
(முஸ்லிம்‌) 


13. யா அல்லாஹ்‌! உன்‌ அருட்கொடைகள்‌ 
(என்னைவிட்டு) நீங்குவதை விட்டும்‌, நீ 
(எனக்கு) அளித்த ஆரோக்கியத்தன்மை 
(என்னை விட்டு) மாறுவதை விட்டும்‌, உனது 
திடீர்‌ தண்டனையை விட்டும்‌, உன்னுடைய 


(சகலவிதமான) கோபங்களை விட்டும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகின்றேன்‌. (முஸ்லிம்‌) 


14. யா அல்லாஹ்‌! (ஏதேனும்‌) இடிந்து 
விழுவதிலிருந்தும்‌, உயரத்திலிருந்து கீழே 
விழுவதிலிருந்தும்‌, முதுமையிலிருந்தும்‌, நீரில்‌ 
மூழ்குவதிலிருந்தும்‌, எரிந்து இறப்பதை விட்டும்‌ 
நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. 
மரண நேரத்தில்‌ ஷைத்தான்‌ என்னைத்‌ 


www_.islamkalvi.com 30 


தீண்டுவதை விட்டும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. உன்‌ பாதையிலே 
புறமுதுகு காட்டி கொல்லப்படுவதை விட்டும்‌ 
(விஷஜந்துக்களால்‌) கொட்டப்பட்டு இறப்பதை 
விட்டும்‌ நான்‌ உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகின்றேன்‌. (அஹ்மத்‌) 

15. யா அல்லாஹ்‌! உள்ளத்தில்‌ 
முத்தி ரையிடப்படும்‌ அளவிற்கு பேராசை 
ஏற்படுவதிலிருந்தும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகி ன்றேன்‌. 
(ஷரஹுஸ்ஸுன்னா) 


16. யா அல்லாஹ்‌! கெட்ட ஆசைகள்‌, கெட்ட 
செயல்கள்‌ இன்னும்‌ வெறுக்கத்தக்க 
குணங்களிலிருந்தும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. (திர்மிதி) 

17. யா அல்லாஹ்‌! என்னுடைய மார்க்கத்தை 
எனக்கு நீ சீர்படுத்துவாயாக! (ஏனெனில்‌) 
அதுதான்‌ எனது அரண்‌. எனது உலகை 
எனக்குச்‌ சீர்படுத்துவாயாக! (ஏனெனில்‌) 


www.islamkalvi.com 31 


அதுதான்‌ நான்‌ வாழுமிடம்‌. எனது 
மறுமையைச்‌ சீர்படுத்துவாயாக! (ஏனெனில்‌) 
அதுதான்‌ நான்‌ திரும்பிச்‌ செல்லுமிடம்‌. எனது 
வாழ்க்கையில்‌ அதிக நன்மைகள்‌ புரிவதற்கு 
வாய்ப்பளிப்பாயாக! அனைத்து கெடுதிகளை 
விட்டும்‌ விடுபட்ட தாக எனது மரணத்தை 
ஆக்கியருள்வாயாக! (முஸ்லிம்‌) 


18. யா அல்லாஹ்‌! (சகல நல்ல) 
காரியங்களில்‌ நிலைத்தி ௬ுப்பதையும்‌, 
நேர்வழியில்‌ உறுதியையும்‌ நிச்சயம்‌ நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. இன்னும்‌ உன்‌ 
அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திடவும்‌ 
உன்னை அழகிய முறையில்‌ வணங்கிடவும்‌ 
நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. தூய்மையான 
உள்ளத்தையும்‌ உண்மை உரைக்கும்‌ நாவையும்‌ 
நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. உனக்குத்‌ 
தெரிந்த நலவுகளை (எல்லாம்‌) கேட்கின்றேன்‌. 
உனக்குத்‌ தெரிந்த எல்லா 
கெடுதி களிலிருந்தும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. உனக்குத்‌ தெரிந்த 


www.islamkalvi.com 32 


(எல்லாப்‌) பாவங்களிலிருந்தும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. (நஸாயி) 


19. யா அல்லாஹ்‌! எனக்கு நேர்வழியைக்‌ 
காட்டுவாயாக! என்‌ ஆத்மாவின்‌ 
கெடுதி களிலிருந்து என்னைக்‌ 
காத்தருள்வாயாக! (திர்மிதி) 

20. யா அல்லாஹ்‌! நற்காரியங்களைச்‌ 
செய்யவும்‌, வெறுக்கத்தக்க காரியங்களை 
விட்டுவிடவும்‌, ஏழைகளை நேசிக்கும்‌ 
தன்மையையும்‌ தந்து, என்‌ பாவங்களை 
மன்னித்து, எனக்கு அருள்புரியும்படி நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. ஒரு கூட்டத்தை நீ 
குழப்பத்தி ல்‌ ஆழ்த்த விரும்பினால்‌, 
குழப்பத்தில்‌ ஆழ்த்தப்படாத நிலையிலேயே 
என்னை உன்னளவில்‌ மரணிக்கச்‌ செய்து 
விடுவாயாக! (யா அல்லாஹ்‌!) உன்னுடைய 
நேசத்தையும்‌ உன்னை நேசிப்பவர்களின்‌ 
நேசத்தையும்‌ உன்‌ நேசத்தின்‌ பக்கம்‌ 
சமீபமாக்கி வைக்கக்கூடிய அமலின்மீது 


www_.islamkalvi.com 33 


நேசத்தைபும்‌ நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. 
(திர்மிதி) 

21. யா அல்லாஹ்‌! சிறந்த 
வேண்டுகோளையும்‌ சிறந்த 
பிரார்த்தனையையும்‌ சிறந்த வெற்றியையும்‌ 
சிறந்த அமலையும்‌ சிறந்த நன்மையையும்‌ 
சிறந்த உயிர்வாழ்வையும்‌ சிறந்த 
மரணத்தையும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கின்றேன்‌. (யா அல்லாஹ்‌!) என்னை நீ 
உறுதி ப்படுத்துவாயாக! என்னுடைய தராசை 
(நன்மையால்‌) அதிக எடையுள்ளதாக 
ஆக்கியருள்வாயாக! என்னுடைய ஈமானை 
(நம்பிக்கையை) உறுதிப்படுத்துவாயாக! என்‌ 
அந்தஸ்தை உயர்த்துவாயாக! என்னுடைய 
தொழுகையை ஏற்றுக்‌ கொள்வாயாக! என்‌ 


பாவத்தை மன்னித்தருள்வாயாக! (யா 
அல்லாஹ்‌!) சுவர்க்கத்தில்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களையும்‌ நான்‌ உன்னிடம்‌ 


கேட்கின்றேன்‌. (தப்ரானி) 


www.islamkalvi.com 34 


22. யா அல்லாஹ்‌! நன்மைகளின்‌ 
ஆரம்பங்களையும்‌ முடிவுகளையும்‌ இன்னும்‌ 
எல்லா நன்மைகளையும்‌ நிச்சயம்‌ நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. நன்மைகளின்‌ 
ஆரம்பம்‌, முடிவு, அதன்‌ வெளிப்படை, 
அந்தரங்கம்‌ மற்றும்‌ சுவர்க்கத்தின்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களையும்‌ நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கின்றேன்‌. (தப்ரானி) 

23. யா அல்லாஹ்‌! நீ என்னுடைய 
ஞாபகத்தை உயர்த்துவதையும்‌ என்‌ பாவத்தை 
மன்னிப்பதையும்‌ என்‌ காரியத்தை 
சீ ர்படுத்துவதையும்‌ என்‌ உள்ளத்தை 
தூய்மைப்படுத்துவதையும்‌ என்‌  அபத்தை 


(கற்பை) பத்தினித்தனமாக்குவதையும்‌ 
என்னுடைய உள்ளத்தை இலங்கச்‌ 
செய்வதையும்‌ என்னுடைய பாவங்களை 


மன்னிப்பதையும்‌ நிச்சயம்‌ நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கின்றேன்‌. (யா அல்லாஹ்‌!) இன்னும்‌ 
சுவர்க்கத்தின்‌ உயர்ந்த அந்தஸ்துக்களையும்‌ 
நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. (ஹாகிம்‌) 


www.islamkalvi.com 35 


24. யா அல்லாஹ்‌! என்‌ ஆத்மாவிலும்‌ என்‌ 
கேள்விப்புலனிலும்‌ என்‌ பார்வையிலும்‌ என்‌ 
உயிரிலும்‌ என்‌  உடலமைப்பிலும்‌ என்‌ 
குணத்திலும்‌ என்‌ குடும்பத்திலும்‌ என்‌ 
உயிர்வாழ்விலும்‌ என்னுடைய மரணத்திலும்‌ 
என்னுடைய அமல்களிலும்‌ நீ அருள்புரியும்படி 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. 
ஆகவே, என்னுடைய நற்காரியங்களை நீ 
ஏற்றுக்‌ கொள்வாயாக! (யா அல்லாஹ்‌!) 
சுவர்க்கத்தின்‌ உயர்ந்த அந்தஸ்துக்களையும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. 
(ஹாகிம்‌) 

25. யா அல்லாஹ்‌! கஷ்டங்கள்‌ 
ஆட்கொள்வதை விட்டும்‌, விரும்பத்தகாதவை 
ஏற்படுவதை விட்டும்‌ தீய முடிவுகளை விட்டும்‌ 
விரோதிகளின்‌ கேலி கிண்டல்களை விட்டும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகி ன்றேன்‌. (புகாரீ ) 


26. உள்ளங்களை புரட்டக்கூடிய 


www.islamkalvi.com 36 


அல்லாஹ்வே! உன்‌ மார்க்கத்தின்‌ மீது என்‌ 
உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக! (திர்மிதி) 
27. உள்ளங்களை தி ருப்பக்கூடிய 
அல்லாஹ்வே! உனக்கு வழிபடுவதின்‌ மீது என்‌ 
உள்ளத்தை தி ரப்பி விடுவாயாக! (முஸ்லிம்‌) 


26. யா அல்லாஹ்‌! (உன்‌ 
அருட்கொடைகளை) எங்களுக்கு 
அதி கப்படுத்துவாயாக! எங்களுக்குக்‌ 
குறைத்துவிடாதே! எங்களை 


கண்ணியப்படுத்துவாயாக! எங்களை இழிவு 
படுத்தி விடாதே! (உனது அருட்கொடைகளை) 
எங்களுக்குத்‌ தந்தருள்வாயாக! (உன்‌ 
அருளைப்பெறாத) துற்பாக்கியவான்‌௧ளாக 
எங்களை ஆக்கி விடாதே! (உன்‌ அருளைப்பெற) 
எங்களை தேர்ந்தெடுப்பாயாக! பிறரை 
எங்களைவிட தேர்ந்தெடுக்காதே! எங்களை 
பொருந்தி க்‌ கொள்வாயாக! இன்னும்‌ 
எங்களைத்‌ தொட்டும்‌ (அமல்களை) 
பொருந்திக்‌ கொள்வாயாக! (திர்மிதி) 


www_.islamkalvi.com 37 


29. யா அல்லாஹ்‌! எங்களின்‌ எல்லாக்‌ 
காரியங்களின்‌ முடிவையும்‌ நன்மையாக ஆக்கி 
வைப்பாயாக! இவ்வுலகின்‌ இழிவை விட்டும்‌ 
மறுவுலகின்‌ வேதனையை விட்டும்‌ எங்களைப்‌ 
பாதுகாத்தருள்வாயாக! (அஹ்மத்‌) 

30. யா அல்லாஹ்‌! உனக்கு மாறு செய்வதை 
விட்டும்‌ எங்களைத்‌ தடுக்கக்கூடிய 
(உன்னைப்பற்றிய) அச்சத்தையும்‌, உன்னுடைய 
சொர்க்கத்தைப்‌ பெற்றுத்‌ தரும்‌ வழிபாட்டையும்‌, 
உலகச்‌ சோதனைகளை எளிதாகக்‌ கருதச்‌ 
செய்யும்‌ (மன) உறுதியையும்‌ எங்களுக்குத்‌ 
தந்தருள்வாயாக! (யா அல்லாஹ்‌!) எங்களுடைய 
செவிப்புலன்‌ களையும்‌, பார்வைகளையும்‌ (உடல்‌) 
சக்தியையும்‌ நீ எங்களை உயிர்வாழ வைக்கும்‌ 


காலமெல்லாம்‌ (குறைவின்றி) இயங்கச்‌ 
செய்வாயாக! அதனையே எங்கள்‌ 
வாரிசுகளுக்கும்‌ (சந்ததிகளுக்கும்‌) 
ஆக்கியருள்வாயாக! எங்களுக்கு அநீதம்‌ 
செய்தவர்களைப்‌ பழி வாங்குவாயாக! 


எங்கள்மீது விரோதம்‌ கொண்டவர்களுக்குப்‌ 


www.islamkalvi.com 38 


பாதகமாக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக! 
எங்களுடைய மார்க்கத்தி ல்‌ எங்களுக்கு 
சோதனையை ஏற்படுத்தி விடாதே! 
இவ்வுலகையே எங்கள்‌ நோக்கமாகவும்‌ எங்கள்‌ 
அறிவின்‌ எல்லையாகவும்‌ ஆக்கிவிடாதே! 
(எங்களின்‌ பாவங்களினால்‌) எங்கள்மீது 
இரக்கம்‌ காட்டாதவனை எங்களுக்கு 
பொறுப்பாளியாக ஆக்கி விடாதே! (திர்மிதி) 


31 யா அல்லாஹ்‌! உனது அருளைப்‌ 
பெற்றுத்தரும்‌ செயல்களையும்‌, உனது 
மன்னிப்பில்‌ உறுதி கொள்ளும்‌ நிலையையும்‌ 
அனைத்து நல்லறங்களின்‌ பிரதிபலன்களையும்‌ 
அனைத்து பாவங்களைவிட்டும்‌ பாதுகாப்பையும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. 
(தப்ரானி) 

32. யா அல்லாஹ்‌! என்னுடைய பாவத்தை, நீ 
மன்னிக்காமல்‌ விட்டுவிடாதே! கவலையைப்‌ 


போக்காமல்‌ விட்டுவிடாதே! கடனை 
அடைக்காமல்‌ விட்டுவிடாதே! 


www.islamkalvi.com 39 


அருளாளர்களுக்கெல்லாம்‌ அருளாளனே! 
உலக மற்றும்‌ மறுமையின்‌ தேவைகளில்‌ 
எத்தேவைகளையும்‌ உன்‌ அருளைக்‌ கொண்டு 
எங்களுக்கு நிறைவேற்றாமல்‌ விட்டுவிடாதே! 
(தப்ரானி) 


33. யா அல்லாஹ்‌! தீர்ப்பு நேரத்தில்‌ (நாளில்‌) 


வெற்றியையும்‌ ஷுஹதாக்களின்‌ 
அந்தஸ்தையும்‌ நற்பாக்கியம்‌ உள்ளவர்களின்‌ 
வாழ்க்கையையும்‌ நபிமார்களுடன்‌ 


இருப்பதையும்‌ எதிரிகளுக்கு எதிராக உதவி 
கிடைப்பதையும்‌ நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கின்றேன்‌. (ஸஹீஹ்‌ இப்னு குஸைமா) 

34. யா அல்லாஹ்‌! ஈமானில்‌ உறுதியையும்‌ 
நல்லொழுக்கத்தில்‌ உறுதியையும்‌ வெற்றியைப்‌ 
பின்‌ தொடரும்‌ லாபத்தையும்‌ உன்னிடமிருந்து 
அருளையும்‌ ஆரோக்கியத்தையும்‌ பிழை 
பொறுப்பையும்‌ திருப்பொருத்தத்தையும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. 
(ஹாகிம்‌) 


www.islamkalvicom 40 


35. யா அல்லாஹ்‌! ஆரோக்கியத்தையும்‌ 
பத்தினித்‌ தனத்தையும்‌ அமானிதத்தை 
பேணுதலையும்‌ நல்லொழுக்கத்தையும்‌ விதியை 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ தன்மையையும்‌ நிச்சயமாக 
நான்‌ உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. (ஷுஅபுல்‌ 
ஈமான்‌ லில்பைஹகி ) 


36. யா அல்லாஹ்‌! என்‌ நிலையினை நீ 
பார்க்கின்றாய்‌. என்‌ பேச்சை நீ கேட்கின்றாய்‌. 
என்‌ அந்தரங்கத்தையும்‌ பகிரங்கத்தையும்‌ 
(ஒன்று போல்‌) நீ அறிகிறாய்‌. என்‌ காரியத்தில்‌ 
எதுவும்‌ உன்னிடம்‌ மறைந்ததாக இல்லை! நான்‌ 
ஒன்றுமில்லாத ஏழை! இரட்சிப்புத்‌ தேடுபவன்‌! 
அபயம்‌ தேடுபவன்‌! இரக்கத்தன்மையுள்ள, 
இழகிய உள்ளமுள்ள, செய்த பாவங்களை 
மனப்பூர்வமாய்‌ ஏற்றுக்‌ கொள்பவன்‌, 
மிஸ்கீனின்‌ (ஏழையின்‌) வேண்டுகோளாக 
உன்னிடம்‌ வேண்டுகின்றேன்‌. பணிந்த 
நிலையில்‌ மண்டியிடும்‌ பாவியின்‌ 
மன்றாடுதலாக மன்றாடுகி ன்றேன்‌. (யா 
அல்லாஹ்‌!) பிடரியைப்‌ பணியவைத்து, 


www.islamkalvi.com 41 


மேனியைப்‌ பணிவாய்‌ வைத்து, மூக்கையும்‌ 
(முகத்தையும்‌) மண்ணில்‌ வைத்து குருடரான 
பயந்தவனின்‌ பிரார்த்தனையாக, நான்‌ 
உன்னிடம்‌ பிரார்த்தி க்கின்றேன்‌. (தப்ரானி) 

37. யா அல்லாஹ்‌! எனக்கு நானே அதிக 
அளவு அநீ தி இழைத்து விட்டேன்‌. பாவங்களை 
மன்னிப்பவன்‌ உன்னைத்தவிர வேறு 
யாருமில்லை. எனவே, உனது பிரத்யேக 
மன்னிப்பில்‌ என்னை மன்னித்தருள்வாயாக! 
மேலும்‌ என்‌ மீது அருள்‌ பொழிவாயாக! 
நிச்சயமாக நீயே அதிகம்‌ மன்னிப்பு 
வழங்குபவன்‌. கருணை பொழிபவன்‌. (புகாரீ, 
முஸ்லிம்‌) 

38. யா அல்லாஹ்‌! நான்‌ முன்னர்‌ 
செய்தவற்றையும்‌ பின்னர்‌ செய்தவற்றையும்‌ 
இரகசியமாய்‌ செய்தவற்றையும்‌ பகிரங்கமாக 
செய்தவற்றையும்‌ எல்லை கடந்து 
அதிகப்படியாகச்‌ செய்தவற்றையும்‌ மேலும்‌ 
எந்தப்‌ பிழைகளை நீ என்னை விட அதிகம்‌ 


www.islamkalvi.com 42 


அறிந்துள்ளாயோ அந்தப்பிழைகளையும்‌ நீ 
மன்னிப்பாயாக! முன்னதாக அல்லது 
தாமதமாக ஏற்பட்ட அனைத்துப்‌ 
பொருட்களையும்‌ உருவாக்கியவன்‌ நீயே! 
வணக்கத்தி ற்குரிய இறைவன்‌ உன்னைத்தவிர 
வேறு யாருமில்லை. (முஸ்லிம்‌) 

39. யா அல்லாஹ்‌! உன்னை நினைவு 
கூர்வதற்கும்‌ உனக்கு நன்றி செலுத்துவதற்கும்‌ 
நல்ல முறையில்‌ உனக்கு வழிபாடு 
செலுத்துவதற்கும்‌ எனக்கு நீ உதவி 
செய்தருள்வாயாக! (அபூதாவூத்‌, நஸாயி) 

40. யா அல்லாஹ்‌! கஞ்சத்தனத்தை விட்டும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகின்றேன்‌, மேலும்‌ கோழைத்தனத்தை 
விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌, மேலும்‌ 
அதிமுதிர்ந்த வயது வரையில்‌ எனது வாழ்வு 
நீடிக்கச்‌ செய்யப்படுவதை விட்டும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌, மேலும்‌ 


www.islamkalvi.com 43 


உலகத்தின்‌ குழப்பத்தை விட்டும்‌ 
மண்ணறையின்‌ வேதனையை விட்டும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகின்றேன்‌. (புகாரீ ) 


41 யா அல்லாஹ்‌! நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ சுவர்க்கத்தை கேட்கின்றேன்‌, 
மேலும்‌ நரகத்தி லிருந்து உன்னிடம்‌ 
பாதுகாவலும்‌ தேடுகின்றேன்‌. (அபூதாவூத்‌) 

42. யா அல்லாஹ்‌! உன்னுடைய மறைவான 
அறிவைக்‌ கொண்டும்‌ படைப்பினங்கள்‌ 
மீதுள்ள உனது ஆற்றலைக்‌ கொண்டும்‌ (நான்‌ 
கேட்கின்றேன்‌) நான்‌ (இவ்வுலகில்‌) வாழ்வது 
எனக்கு நலவாக இருந்தால்‌ என்னை உயிர்‌ 
வாழ வைப்பாயாக! நான்‌ மரணிப்பது எனக்கு 
நலவாக இருந்தால்‌ என்னை மரணிக்கச்‌ 
செய்வாயாக! யா அல்லாஹ்‌! மறைவான 
நிலையிலும்‌ வெளிப்படையான நிலையிலும்‌ 
உனக்கு அஞ்சி வாழ்வதை கேட்கின்றேன்‌. 
சந்தோச நிலையிலும்‌ கோபப்படும்‌ போதும்‌ 
சத்தியத்தை மொழியும்‌ பாக்கியத்தை நான்‌ 


www.islamkalvi.com 44 


உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌. செல்வ நிலையிலும்‌ 
வறுமையிலும்‌ நடுநிலை பேணுவதை 
கேட்கின்றேன்‌. முடிவில்லாத 
அருட்பாக்கியத்தை நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கின்றேன்‌, மேலும்‌ உனது தீர்ப்பின்‌ மீது 
திருப்தி கொள்ளும்‌ (மனோ) நிலையை நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌, மேலும்‌ மரணத்தின்‌ 
பின்‌ இதமான வாழ்க்கையையும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌, மேலும்‌ உனது 
திருமுகத்தை காணும்‌ இன்பத்தையும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌, இன்னும்‌ 
வழிகெடுக்கும்‌ குழப்பத்திலும்‌ தீய 
விளைவைத்தரும்‌ செயலிலும்‌ ஈடுபட்டுவிடாது 
உன்னைச்‌ சந்திப்பதில்‌ ஆர்வத்தையும்‌ நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கின்றேன்‌, யா அல்லாஹ்‌! 


ஈமான்‌ எனும்‌ இறைவிசுவாசத்தி ன்‌ 
அழகைக்கொண்டு எங்களை அழகு 
படுத்துவாயாக! மேலும்‌ நேர்வழி 
பெற்றவர்களாகவும்‌ நேர்வழி 
காட்டுபவர்களாகவும்‌ எங்களை 


www.islamkalvi.com 45 


ஆக்கியருள்வாயாக! (அஹ்மத்‌, நஸாயி) 


43. யா அல்லாஹ்‌! நிச்சயமாக நீ ஏகன்‌, 
தனித்தவன்‌, தேவையற்றவன்‌, யாரையும்‌ 
பெறாதவன்‌, எவராலும்‌ பெறப்படாதவன்‌, 
உனக்கு நிகராக எவரும்‌ எதுவும்‌ இல்லை 
என்ற (உன்‌ திருநாமம்‌ மற்றும்‌ உன்‌ 
பண்புகளைக்‌) கொண்டு நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கி ன்றேன்‌, நீ என்‌ பாவத்தை 
மன்னித்தருள்வாயாக! நிச்சயமாக நீ, மிக 
பிழை பொறுப்பவனும்‌ கருணை 
பொழிபவனுமாய்‌ இருக்கின்றாய்‌. (அபூதாவூத்‌) 

44. யா அல்லாஹ்‌! நிச்சயமாக புகழ்‌ 
அனைத்தும்‌ உனக்கே உரித்தானது, 
வணக்கத்தி ற்குரிய இறைவன்‌ உன்னைத்தவிர 
வேறு யாருமில்லை. நீ தனித்தவன்‌, உனக்கு 
யாதொரு இணை துணை இல்லை, மிக 
கொடையாளன்‌, வானங்களையும்‌ பூமியையும்‌ 
முன்மாதிரி இன்றி படைத்தவனே! மகத்தவமும்‌ 
கண்ணியமும்‌ உடயவனே! நித்திய ஜீவனே! 


www.islamkalvi.com 46 


(இத்தனை உனது பெயர்‌ மற்றும்‌ தன்மைகளை) 
கொண்டு நிச்சயம்‌ நான்‌ உன்னிடம்‌ 
சுவர்க்கத்தை கேட்கின்றேன்‌, இன்னும்‌ 
நரகத்தி லிருந்து பாதுகாப்பும்‌ தேடுகின்றேன்‌. 
(அபூதாவூத்‌, திர்மிதி, பராஉ இப்னு ஆஸிப்‌ - 
ரலி) 


EEO I ME EOS: 


www.islamkalvi.com 47 


